© 
GOVERNMENT OF TAMIL NADU 
2024 


[Regd. No. TN/CCN/467/2012-14. 


[R. Dis. No. 197/2009. 
[Price: Rs.3.20 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 1] 


CHENNAI, WEDNESDAY, JANUARY 3, 2024 


Margazhi 18, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை 


தமிழ்நாடு நரிக்குறவர்‌ நல வாரியம்‌ - புதிய 


அலுவல்‌ சார்ந்த மற்றும்‌ அலுவல்‌ 
சாரா உறுப்பினர்களைக்‌ கொண்டு 
திருத்தியமைத்தல்‌ = ஆணை 
வெளியிடப்படுகிறது 


COMMERCIAL TAXES AND 
REGISTRATION DEPARTMENT 


Indian Stamp Act. — Provisions for the 
Consolidation of duty Chargeable in respect 
of issue of insurance policies by the National 
Insurance Company Limited, Regional Office, 
Coimbatore for certain period, etc. .... 


United India Insurance Company Limited, 
Regional Office, Madurai 


Amendment to Notification 


ENVIRONMENT, CLIMATE CHANGE AND 
FORESTS DEPARTMENT 


Tamil Nadu Forest Act. - Declaration of 
Velampatty Forest Block in Harur Taluk in 
Dharmapuri District as Reserved Forest 


D.T.P—Il-2 (1)—1 


CONTENTS 


Pages. 


HOME DEPARTMENT 


Commercial Courts Act. - Constitution of dedicated 
Commercial Courts and Designation of 
Commercial Courts in two tier - Designation 
of Commercial Appellate Courts .. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
2-3 மேம்பாட்டுத்‌ துறை 


Labour Courts for Adjudication 
பொதுத்‌ துறை 


எல்லை கடந்து சென்று வைக்கத்தில்‌ போராடிய 
தந்‌ைத பெரியார்‌ அவர்களை நினைவுகூறும்‌ 
வகையில்‌, பிற மாநிலங்களில்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ 
நலனுக்காகப்‌ பாடுபட்டு, குறிப்பிடத்தக்க 
மாற்றத்தை ஏற்படுத்தும்‌ ஆளுமைகள்‌ அல்லது 
நிறுவனங்களில்‌ ஒருவருக்கு "வைக்கம்‌ விருது" 
என்ற பெயரில்‌ விருது அறிவித்தல்‌ - ஆணை 
வெளியிடப்படுகிறது 

3-4 TOURISM, CULTURE AND RELIGIOUS 

ENDOWMENTS DEPARTMENT 


Tamil Nadu Ancient and Historical Monuments 
and Archaeological Sites and Remains Act. 
Archaeology Announcement — 2022 - 2023 
Early Pandiya Period Andichi Rock Cave 

4 Temple at Pathinalamperi Village, Tirunelveli 
District. é 


[1] 


Pages. 


4-5 


5-6 


6-7 


7-8 


2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 
NOTIFICATIONS BY GOVERNMENT 4, மேலே ஐந்தாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில்‌ 
ணை! நரிக்குறவன்‌, குருவிக்காரன்‌ இனத்தினை பழங்குடியினர்‌ பட்டியலில்‌ 

சேர்க்கப்பட்டதையடுத்து மிகப்பிற்படுத்தப்பட்டோர்‌ பட்டியலில்‌ 


ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை 
No. Il(2/ADTW/1/2024.— 


[ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை - தமிழ்நாடு 
நரிக்குறவர்‌ நலவாரியம்‌ - புதிய அலுவல்‌ சார்ந்த மற்றும்‌ 
அலுவல்‌ சாரா உறுப்பினர்களைக்‌ கொண்டு திருத்தியமைத்தல்‌ 
- ஆணை வெளியிடப்படுகிறது.] 

கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:-- 
அரசாணை இலை) எம்‌, 199, அதிதிராவிடர்‌ மற்றும்‌ 

பழங்குடிமினர்‌ நல |பமே.1]/த்‌ துறை, 30 அக்டோபர்‌ 2023, 
ஐப்பசி 13, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


படிக்கப்பட்டது: 

1. அரசாணை இலை எண்‌, 60, பிற்படுத்தப்பட்டோர்‌, 
மிகப்பிற்படுத்தப்பட்டோர்‌ மற்றும்‌ சிறுபான்மையினர்‌ 
நலத்‌(பிந3) துறை, நாள்‌ 27.05.2008. 

2. அரசு கடித எண்‌.3308/பிந3/2008, பிற்படுத்தப்பட்டோர்‌, 
மிகப்பிற்படுத்தப்பட்டோர்‌ மற்றும்‌ சிறுபான்மையினர்‌ 
நலத்‌(பிந3) துறை, நாள்‌ 20.09.2008. 

3... அரசாணை இலை எண்‌, 15, பிற்படுத்தப்பட்டோர்‌, 
மிகப்பிற்படுத்தப்பட்டோர்‌ மற்றும்‌ சிறுபான்மையினர்‌ 


நலத்‌(ிந3) துறை, நாள்‌ 19.02.2021. 
4. அரசாணை (இலை எண்‌. 38, ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ 
பழங்குடியினர்‌ நலத்‌ (சா.மெ.1.) துறை, நாள்‌ 17.03.2023. 
பிற்படுத்தப்பட்டோர்‌, 
சிறுபான்மையினர்‌ 


5. அரசாணை இலை எண்‌. 21, 
மிகப்பிற்படுத்தப்பட்டோர்‌ மற்றும்‌ 
நலத்‌(பிநசிபி) துறை, நாள்‌ 30.03.2023. 

பிற்படுத்தப்பட்டோர்‌, 

சிறுபான்மையினர்‌ 


6. அரசாணை நிலை எண்‌. 69, 
மிகப்பிற்படுத்தப்பட்டோர்‌ மற்றும்‌ 
நலத்‌(பிந3) துறை, நாள்‌ 23.08.2023. 

7. பழங்குடியினர்‌ நல இயக்குநரின்‌ கடித 
எண்‌. பமே/இ3/8904/2023, நாள்‌ 05.10.2023. 

8. அரசாணை (நிலை எண்‌, 138, ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ 
பழங்குடியினர்‌ நலத்‌ (ப.மே1(1) துறை, நாள்‌ 30.10.2023. 


ந.க. 


ஆணை: எண்‌.139, ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ 


நலத்‌ துறை, 30 அக்டோபர்‌ 2023. 


மேலே முதலாவதாகப்‌ படிக்கப்பட்ட அரசாணை மற்றும்‌ 
இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசு கடிதத்தின்படி தமிழ்நாடு 
நரிக்குறவர்‌ நல வாரியம்‌, மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர்‌ நலத்துறை 
அமைச்சர்‌ அவர்கள்‌ தலைமையில்‌, 9 அரசு சார்பான உறுப்பினர்கள்‌ 
மற்றும்‌ 13 அரசு சாரா உறுப்பினர்களுடன்‌ அமைக்கப்பட்டது. 

2. மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில்‌, தமிழ்நாடு 
நரிக்குறவர்‌ நல வாரியம்‌ மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர்‌ மற்றும்‌ 
சிறுபான்மையினர்‌ நலத்‌ துறை அமைச்சர்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ 
9 அரசு சார்ந்த உறுப்பினர்களும்‌ மற்றும்‌ 13 அரசு சாரா 


உறுப்பினர்களும்‌ கொண்டு அரசாணை வெளியிடப்பட்ட 
நாளான 19.02.2021 முதல்‌ மூன்றாண்டு காலத்திற்கு திருத்தி 
அமைக்கப்பட்டது. 


3. நரிக்குறவன்‌, குருவிக்காரன்‌ இனத்தினை தமிழ்நாடு 
மாநிலத்தில்‌ உள்ள பழங்குடியினர்‌ பட்டியலில்‌ 37வது இனமாக 
சேர்த்து இந்திய அரசின்‌ சட்டம்‌ மற்றும்‌ நீதி (LD) அமைச்சகத்தால்‌ 
இந்திய அரசு இதழில்‌ வெளியிடப்பட்ட அறிவிக்கை மேலே 
நான்காவதாக படிக்கப்பட்ட அரசாணையின்படி தமிழ்நாடு அரசிதுதில்‌ 
வெளியிடப்பட்டது. 


வ.எண்‌.24-இல்‌ இடம்பெற்று வந்த மேற்கூறிய இனத்தினை நீக்கம்‌ 
செய்து ஆணை வெளியிடப்பட்டது. 

5. தமிழ்நாடு நரிக்குறவர்‌ நல வாரியத்தின்‌ அலுவல்‌ சாரா 
உறுப்பினர்களாக நியமனம்‌ செய்யப்பட்ட 13 நபர்களில்‌, 
திரு. காளிமுத்து, திருவாரூர்‌ மாவட்டம்‌ மற்றும்‌ 
திரு. சங்கிலிக்குட்டி திண்டுக்கல்‌ மாவட்டம்‌ ஆகிய இரண்டு 
அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ இறந்துவிட்ட நிலையில்‌ எஞ்சிய 
11 அலுவல்‌ சாரா உறுப்பினர்களின்‌ பதவி விலகல்‌ கடிதங்கள்‌ 
ஏற்கப்பட்டு, தமிழ்நாடு நரிக்குறவர்‌ நலவாரிய அலுவல்‌ சாரா 
உறுப்பினர்‌ பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட தாக மேலே 
எட்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில்‌ வெளியிடப்பட்டது. 

6. மேலே ஏழாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில்‌ தமிழ்நாடு 
நரிக்குறவர்‌ நலவாரியத்தினை மாண்புமிகு அமைச்சர்‌ (ஆதிந) 
அவர்கள்‌ தலைமையில்‌ 8 அலுவல்‌ சார்ந்த உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ 
13 அலுவல்‌ சாரா உறுப்பினர்களைக்‌ கொண்டு திருத்தி அமைக்க 
அரசிற்கு பழங்குடியினர்‌ நல இயக்குநர்‌ பரிந்துரைத்துள்ளார்‌. 

ரன்‌ பழங்குடியினர்‌ நல இயக்குநரின்‌ பரிந்துரையை அரசு 
கவனமுடன்‌ ஆய்வு செய்து அதனை ஏற்று, தமிழ்நாடு நரிக்குறவர்‌ 
நலவாரியத்தின்‌ தலைவராக மாண்புமிகு அமைச்சர்‌ (ஆதிந) 
அவர்களை நியமனம்‌ செய்தும்‌, பின்வரும்‌ அலுவல்‌ சார்ந்த 
உறுப்பினர்கள்‌, அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ நியமனம்‌ செய்தும்‌ 


அரசு ஆணையிடுகிறது. 


7 [ககர பனிக்‌ கல்லத்தற 


இயக்குநர்‌, பழங்குடியினர்‌ நலம்‌ உறுப்பினர்‌ 
செயலர்‌ 


அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ 


சிவா, த/பெ. பிச்சைப்பிள்ளை, 

குருவிக்காரன்‌ காலணி, ரிதன்யா மஹால்‌ அருகில்‌, 
ராவுத்தன்பட்டி, அரியலூர்‌ மாவட்டம்‌. 

வீரப்பன்‌, த/பெ. ராமசாமி, 


அலுவல்‌ சார்ந்த உறுப்பினர்கள்‌ 
1. | அரசு செயலாளர்‌, ஆதிதிராவிடர்‌ 
மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை 

அரசு செயலாளர்‌, நிதித்துறை 
அரசு செயலாளர்‌, தொழிலாளர்‌ நலன்‌ 


மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 

4. | அரசு செயலாளர்‌, வருவாய்‌ மற்றும்‌ 
பேரிடர்‌ மேலாண்மைத்‌ துறை 

5. | அரசு செயலாளர்‌, சமூக நலன்‌ மற்றும்‌ 
மகளிர்‌ உரிமைத்‌ துறை 
அரசு செயலாளர்‌, பிற்படுத்தப்பட்டோர்‌ 
மிகப்பிற்படுத்தப்பட்டோர்‌ மற்றும்‌ 
சிறுபான்மையினர்‌ நலத்‌ துறை 


எண்‌ 313, நரிக்குறவர்‌ காலனி, ஆசா குளம்‌, 
சாலா மேடு, விழுப்புரம்‌ மாவட்டம்‌. 


ஆர்‌. ரோஜா, த/பெ. ராஜூ, 

சர்க்கரை ஆலை சாலை, 

வேல்‌ நகர்‌, ஆரிமுத்து மோட்டூர்‌, காட்பாடி, 
வேலூர்‌ மாவட்டம்‌. 


Jan. 3, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 3 


திருவாளர்கள்‌ 


ரவிச்சந்திரன்‌, த/பெ. சிப்பாய்‌, 

எண்‌ 3/129, 4வது தெரு, நரிக்குறவர்‌ காலனி, 
தேவராய நேரி திருநெடுகுலம்‌, பஞ்சாயத்து, 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌. 

மணிமாறன்‌, த/பெ. நாயக்கப்பாடி, 

நரிக்குறவர்‌ காலனி, கொங்கராம்பட்டு, 

ஆரணி வட்டம்‌, திருவண்ணாமலை மாவட்டம்‌. 


பாபு, த/பெ. ஆதிரிகுப்பத்தான்‌, கும்பகோணம்‌ மெயின்‌ 
ரோடு, நரிக்குறவர்‌ காலனி, வடலூர்‌, குறிஞ்சிப்பாடி 
வட்டம்‌, கடலூர்‌ மாவட்டம்‌. 

எஸ்‌. குமார்‌, த/பெ. சரவணன்‌, 

& எண்‌ 5/99, நரிக்குறவர்‌ காலனி, 
கொண்டிசெட்டிப்பட்டி, நாமக்கல்‌ வட்டம்‌ மற்றும்‌ 
மாவட்டம்‌. 


சிவக்குமார்‌, 
எண்‌ 6/128, நரிக்குறவர்‌ காலனி, மலையப்பா நகர்‌, 
ஆலத்தூர்‌ வட்டம்‌, பெரம்பலூர்‌ மாவட்டம்‌. 


10. [|கிரிமணி, த/பெ. சுப்பிரமணி, 
எண்‌ 4, நரிக்குறவர்‌ காலனி, பதுவஞ்சேரி கிராமம்‌, 
மாடம்பாக்கம்‌, சென்னை. 


சேகர்‌, அக்ரம்சேரி, 

நரிக்குறவர்‌ காலனி, குடியாத்தம்‌ வட்டம்‌, 

வேலூர்‌ மாவட்டம்‌. 

சந்திரன்‌, த/பெ. கவன்துரை, 

எண்‌ 9/599, நரிக்குறவர்‌ காலனி, திம்மம்பாளையம்‌ 

புதூர்‌, மருதூர்‌, காரமடை, கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌. 
13. |எஸ்‌. பாண்டியன்‌, த.பெ. செல்வராஜ்‌, 

நரிக்குறவர்‌ காலனி, கீரமங்கலம்‌ பேரூராட்சி, 

புதுக்கோட்டை மாவட்டம்‌. 


வ.எண்‌ 
அஞ்சாஸ்பரன்‌, த/பெ. சண்முகம்‌, 
நரிக்குறவர்‌ காலனி, 
பச்சினாம்பட்டி கிராமம்‌, பு.தொட்டம்பட்டி அஞ்சல்‌, 
அரூர்‌ வட்டம்‌, தருமபுரி மாவட்டம்‌. 


8. திருத்தி அமைக்கப்பட்ட இந்நலவாரியம்‌, தமிழ்நாடு நரிக்குறவர்‌ 
இனத்தவரின்‌ சமூக, கல்வி மற்றும்‌ பொருளாதார மேம்பாட்டிற்கென 
அரசு செயல்படுத்தும்‌ பல்வேறு திட்டங்களின்‌ செயலாக்கத்தினை 
கண்காணித்து இப்பிரிவினர்‌ மேம்பாட்டை உறுதி செய்ய தக்க புதிய 


திட்டங்கள்‌ அமுல்படுத்துவது குறித்து அரசுக்கு ஆலோசனைகள்‌ 


வழங்கும்‌. மேலும்‌ இக்குழுவினை முதல்‌ நிலைக்‌ குழுவாக 
(தினப்படி! பயணப்படி பெறுவதற்கு) வகைப்படுத்தியும்‌ இதன்‌ 
பதவிக்காலம்‌ 3 ஆண்டுகள்‌ என  நிர்ணயித்தும்‌ அரசு 
ஆணையிடுகிறது. 


(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 


க. லட்சுமிபிரியா, 
அரசுச்‌ செயலாளா்‌. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 
DEPARTMENT 


Notifications under the Indian Stamp Act. 


Provisions for the Consolidation of duty Chargeable in 
respect of issue of insurance policies by the National 
Insurance Company Limited, Regional Office, Coimbatore 
for certain period under the Act. 


[G.O. (Rt.) No. 459, Commercial Taxes and Registration (71), 
15th November 2023, ஐப்பசி 29, சோபகிருது, 
திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 

No. II(2)//CTR/2/2024.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 of the 


Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the Governor of 
Tamil Nadu hereby provides for the payment of consolidated 
stamp duty of Rs. 1,25,000/- (Rupees One Lakh and 
Twenty Five Thousand Only) chargeable under the said Act in 
respect of issue of Insurance policies by the National Insurance 
Company Limited, Regional Office, Coimbatore for the period 
from 01.10.2023 to 31.03.2024. 


Life Insurance Corporation of India, Divisional Office-ll, 
Anna Nagar, Chennai for certain period under the Act. 


[G.O. (Rt.) No. 460, Commercial Taxes and Registration (71), 
15th November 2023, ஐப்பசி 29, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. II(2)/CTR/3/2024.—In exercise of the powers conferred 
by clause (b) of sub-section (1) of Section 9 of the Indian 
Stamp Act, 1899 (Central Act Il of 1899), the Governor of 
Tamil Nadu hereby provides for the payment of consolidated 
stamp duty of Rs. 70,00,000/- (Rupees Seventy Lakh 
only) chargeable under the said Act in respect of issue of 
Insurance polices by the Life Insurance Corporation of India, 
Divisional 00௦6-1, Anna Nagar, Chennai for the period 
from 01.10.2023 to 31.12.2023. 


Cholamandalam Ms. General Insurance Company 
Limited, Chennai. 


Amendment to Notification 


[G.O. (Rt.) No. 464, Commercial Taxes and Registration (J1), 
20th November 2023, கார்த்திகை 4, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-205:4,] 

14௦. II(2)/CTR/4/2024.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to the 
Notification No.II(2)/CTR/821/2023 published in page 597 of 
Part II-Section 2 of the Tamil Nadu Government Gazette No.37, 
dated 13.09.2023:- 

AMENDMENT. 


for the expression "15.11.2023" appearing in the said 
notification, the expression "15.01.2024" shall be substituted, 


Life Insurance Corporation of India, Divisional Office, 
Vellore. 


[G.O. (Rt.) No. 471, Commercial Taxes and Registration (71), 
23rd November 2023, கார்த்திகை 7, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. II(2)//CTR/5/2024.—In exercise of the powers conferred 
by clause (b) of sub-section (1) of Section 9 of the Indian 
Stamp Act, 1899 (Central Act Il of 1899), the Governor of 
Tamil Nadu hereby provides for the payment of consolidated 
stamp duty of Rs. 80,00,000/- (Rupees Eighty Lakhs 
Only) chargeable under the said Act in respect of issue of 
Insurance polices by the Life Insurance Corporation of India, 
Divisional Office, Vellore for the period from 01.10.2023 to 
31.03.2024. 


ள்‌ TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


United India Insurance Company Limited, Regional 
Office, Madurai. 


Amendment to Notifications 


[G.O. (Rt.) No. 472, Commercial Taxes and Registration (71), 
23rd November 2023, கார்த்திகை 7, சோபகிருது, 
திருவள்ளுவா ஆண்டு-2024,] 


No. II(2)//CTR/6/2024.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to the 
Notification No.II(2)/CTR/523/2023 published in page 420 
in Part Il-Section 2 of the Tamil Nadu Government Gazette 
No.21, dated 24.05.2023:- 


AMENDMENT. 


For the expression Rs.10,00,000/- (Rupees Ten Lakh 
Only) appearing in the said notification, the expression 
Rs.25,00,000/- (Rupees Twenty Five Lakh Only) shall be 
substituted. 


S. SYED KHASEEM, 
Deputy Secretary to Government. 


ENVIRONMENT, CLIMATE CHANGE AND FORESTS 
DEPARTMENT 


Declaration of Velampatty Forest Block in Harur Taluk 
in Dharmapuri District as Reserved Forest under 
the Tamil Nadu Forest Act. 


[G.O. Ms. No. 175, Environment, Climate Change and Forests 
(FR.13),30th November 2023, கார்த்திகை 14, சோபகிருது, 
திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 

No. 1I(2)/ECCF/7/2024.—In exercise of the powers 
conferred by section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 
(Tamil Nadu Act V of 1882), the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the schedule below as 
reserved forest and appoints the Special Tahsildar (Forest 
Settlement), Krishnagiri, ex-Officio, to be the Forest Settlement 
Officer to exercise the powers under clause (c) of the said 
section in respect of that land. 


THE SCHEDULE. 


Name of the District 
Name of the Taluk 


Number and Name of the 
Village 


Dharmaputri 


Harur 


62, A.Velampatty village 


Name of the Forest Block | Velampatty Forest Block 


186/1 and 186/2 


Survey Numbers of the 
Forest Block 


Extent of the Forest Block 


Survey Number-186/1—2.40.5 
Hectare 
Survey Number-186/2—0.02.5 
Hectare 


Total - 2.43.0 Hectare 


BouNDARIES. 


North.- The boundary starts from the tri-junction point of 
Survey Numbers 183, 185 and 186/1 of No. 62, A.Velampatty 
Village and generally runs towards east along the southern 
boundary of Survey No.185 of No.62, A.Velampatty village 
and reaches the tri-junction point of Survey Numbers 185, 
186/2 and 186/3 of No 62, Velampatty Village. 


East.- Thence, the boundary generally runs towards south 
and southeast along the western, southwestern boundary of 
Survey No.186/3 of No.62, A.Velampatty village. Thence the 
boundary generally runs towars south along the common 


village boundary of No.174, Thandekuppam village and 
No. 62, A.Velampatty Village (at Survey No.186/1) and 
reaches the tri-junction point of Survey Numbers 181 
and 186/1 of No.62, A.Velampatty village and No.174, 
Thandekuppam village. 


South.- Thence, the boundary generally runs towards 
northwest and southwest along with northeastern and 
southeastern boundary of Survey Numbers 181 of No.62, 
A.Velampatty village and reaches the junction point of Survey 
Numbers 180, 183, 186/1 and 181 of No. 62, A.Velampatty 
village and No.100, Annamalaipatti Village. 


West.- Thence, the boundary generally runs towards 
North along the eastern boundary of Survey No. 183 of 
No.62, A.Velampatty village and it reaches the starting point. 


NOTIFICATION-II. 


[G.O. Ms. No. 175, Environment, Climate Change and Forests 
(FR. 13),30th November 2023, amnjgglene 14, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. II(2)/ECCF/8/2024.—In exercise of the powers 
conferred by the last paragraph of section 4 of the 
Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), 
the Governor of Tamil Nadu hereby appoints the District 
Forest Officer, Dharmapuri Forest Division, Dharmapuri, 
ex-officio to attend on behalf of the Government at the 
inquiry prescribed under Chapter-ll of the said Act, in 
respect of the land of Velampatty Forest Block proposed 
to be constituted as reserved forest. 


NOTIFICATION-—II. 


[G.O. Ms. No. 175, Environment, Climate Change and Forests 
(FR.13),30th November 2023, கார்த்திகை 14, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. 1(2)/ECCF/9/2024.—In exercise of the powers 
conferred by the section 14 of the Tamil Nadu Forest 
Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant (General) 
to the Collector of Dharmapuri District Dharmapuri, ex-officio 
to hear appeals, if any, against the orders passed under 
sections 11, 12 and 13 of the said Act, in respect of the 
land of Velampatty Forest Block, proposed to be constituted 
as reserved forest. 


SUPRIYA SAHU, 
Additional Chief Secretary to Government. 


Jan. 3, 2024] 


HOME DEPARTMENT 


Constitution of dedicated Commercial Courts and 
Designation of Commercial Courts in two tier - 
Designation of Commercial Appellate Courts under the 
Commercial Courts Act, 2015. 


[G.O. Ms. No. 604, Home (Courts.II), 30th November 2023, 
காரத்திகை 14, சோபகிருது, திருவள்ளுவார அண்டு-2024.] 
No. 11(2)/HO/10/2024.—In exercise of the powers 
conferred by first proviso to Section 3(1) of the Commercial 
Courts Act, 2015 (Central Act 4 of 2016), the Governor of 
Tamil Nadu, after consultation with the High Court, Madras, 
hereby constitutes by designation the XXIII Additional 
City Civil Court, Chennai as Additional Commercial Court, 
Chennai, at District Judge level specifying the entire terrtorial 
limits of Judicial District of Chennai as its local limits with 
pecuniary jurisdiction of not less than Rupees Three Lakh 
and not more than Rupees One Crore, and appoints the 
XXIII Additional Judge, City Civil Court, Chennai, as the 
Additional Judge, Additional Commercial Court, Chennai 
under Section 3(3) of the said Act. 


NOTIFICATION-II. 


[G.O. Ms. No. 604, Home (Courts.II), 30th November 2023, 
காரத்திகை 14, சோபகிருது, திருவள்ளுவார அண்டு-2024] 


No. 11(2)/HO/11/2024.—In exercise of the powers 
conferred by first proviso to Section 3(1) of the Commercial 
Courts Act, 2015 (Central Act 4 of 2016), the Governor of 
Tamil Nadu, after consultation with the High Court, Madras, 
hereby makes the following amendment to the Home Department 
Notification No.1I(2)/HO/892/2021, published at page 513 of 
Part Il Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated 22.12.2021, which shall come into force with effect 
from the date on which the Additional Judge, Additional 
Commercial Court, Chennai, assumes charge of that court. 


AMENDMENT. 
In the said Notification. 


1. before the expression "Commercial Court at 
Chennai" the word "Principal" shall be added. 


2. for the expression "Judge of the Commercial Court’, 
the expression "Principal Judge of the Principal Commercial 
Court" shall be substituted. 

P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 


Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌. 
[அரசாணை (ig) என்‌ 641, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 28 நவம்பர்‌ 2023, கார்த்திகை 12, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.,/ 
No. |(2)/4/50/12/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி), நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 9 
என்ற  நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு போக்குவரத்து 
தொழிலாளர்‌ சங்கம்‌ (சிஐடியு, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 


தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌ 10(1)(d) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன 
தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 

மனுதாரர்‌ திரு. 14. டால்வின்திலக்‌, முதுநிலை ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. 7121120004 (11147) என்பவருக்கு போதுமான 
விடுப்பு இருப்பில்‌ இருந்தும்‌ 31.12.2021 மற்றும்‌ 01.01.2022 ஆகிய 
இரண்டு நாட்கள்‌ விடுப்பு மனுவை நிராகரித்து சம்பளப்‌ பிடித்தம்‌ 
செய்ததை ரத்து செய்து அதனை தகுதியுள்ள விடுப்பாக மாற்றி 
சம்பளம்‌ வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) சனம்‌ 642, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 28 நவம்பர்‌ 2023, கார்த்திகை 12, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. II(2)/LWSD/13/2024.—supar® அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ 
என்ற நிர்வாகத்திற்கும்‌, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, 
கன்னியாகுமரி மாவட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழக தொழிலாளர்கள்‌ நலச்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIVA947) 10()(C) பிரிவிலும்‌ 10(0(0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 

மனுதாரர்‌ திரு. D. செல்வன்ஸ்‌, முதுநிலை ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. 10917) என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட 
அலுவலக ஆணை எண்‌. 7192/லீகல்‌11/ஒழுங்கு/தாநா.அ.போக/2023. 
07-08-2015 நாளிட்ட உத்தரவில்‌ அன்னாரது ஊதிய உயர்வை 
வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ ஒருவருடத்திற்கு நிறுத்தி 
வைக்கும்‌ தண்டனையை ரத்து செய்து, அதனை பணிப்பதிவேட்டில்‌ 
பதிவு செய்து உரிய பலனை வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


6 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


செயற்பொறியாளர்‌ / இ & ப, தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி மற்றும்‌ 
பகிர்மானக்‌ கழகம்‌ நாகர்கோவில்‌ கோட்டம்‌, நாகர்கோவில்‌ 2. 
உதவி செயற்பொறியாளர்‌ / இ &u, தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி 
மற்றும்‌ பகிர்மானக்‌ கழகம்‌ தெற்கு, நாகர்கோவில்‌ உப கோட்டம்‌, 
நாகர்கோவில்‌. 


அரசாணை (ig) எம்‌ 657, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 1 டிசம்பர்‌ 2023, காரத்திகை 15, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. Il(2)/LWSD/14/2024.-1. செயற்பொறியாளர்‌ / இ & ப, 
தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி மற்றும்‌ பகிர்மானக்‌ கழகம்‌ நாகர்கோவில்‌ 
கோட்டம்‌, நாகர்கோவில்‌ 2. உதவி செயற்பொறியாளர்‌ / இ, 
தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி மற்றும்‌ பகிர்மானக்‌ கழகம்‌ கோட்டம்‌, 
நாகர்கோவில்‌ உப கோட்டம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
வட்ட செயலாளர்‌ / கன்னியாகுமரி மி.ப.வ., பாரதிய மின்‌ 
தொழிலாளர்‌ சம்மேளனம்‌, கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ )14/1947) 10(9(9) பிரிவிலும்‌ 10(1)(d) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன 
தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
தொழிற்சங்க உறுப்பினர்‌ திரு. |. முத்துராசி கணேசன்‌, 
(முதல்நிலை ஆக்க முகவர்‌ / விநியோகம்‌/வல்லன்குமாரவிளை) 
என்பவருக்கு செயற்பொறியாளர்‌ அலுவலகம்‌, நாகர்கோவில்‌ கோட்டம்‌, 
தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி மற்றும்‌ பகிர்மானக்‌ கழகத்தின்‌ கு.எண்‌. 
செ.பொ/ விநி/ நாகர்‌/ நிபி/ உ4/ அ.எண்‌.1272/2021, நாள்‌.16.06.2021- 
இன்படி "அடுத்துவரும்‌ ஆண்டு ஊதிய உயர்வினை ஒரு வருட 
காலம்‌ பின்‌ விளைவுகளின்றி நிறுத்தம்‌ செய்தல்‌" (விடுப்பு காலம்‌ 
நீங்கலாக) என்று இறுதி உத்தரவாக வழங்கப்பட்ட தண்டனையை 
ரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆமெனில்‌ பாதிக்கப்பட்ட நபருக்கு 

கிடைக்கக்‌ கூடிய நிவாரணம்‌ என்ன? 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, திருநெல்வேலி லிமிடெட்‌., 
திருநெல்வேலி மண்டலம்‌, திருநெல்வேலி. 


அரசானை (ig) எம்‌ 659, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 7 டிசம்பர்‌ 2023, கார்த்திகை 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. 1॥1(2)/ட7/50/15/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ திருநெல்வேலி லிமிடெட்‌, திருநெல்வேலி மண்டலம்‌, 
திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌, அரசு போக்குவரத்து 
ஒட்டுநர்‌ நடத்துநர்‌ தொழில்நுட்ப பணியாளர்‌ தொழிற்சங்கம்‌, கோவை 
மாவட்டம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 


தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 1009 
பிரிவிலும்‌ 10(1)(6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. P. கணேசன்‌, ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. 1100160196 (13210) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
சுற்றறிகையின்படி செவ்வாய்கிழமை வார விடுப்பு எடுத்துக்‌ கொள்ள 
அனுமதித்துள்ள நிலையில்‌ அதற்கு முன்னதாக புதன்கிழமைகளில்‌ 
அனுமதிக்கப்பட்டிருந்தவாறு வார விடுப்பு எடுத்துவிட்டு நிர்வாகம்‌ 
அனுமதித்த வார ஒய்வு தினங்களான 23.07.2022, 30.07.2022, 
06.08.2022, 13.08.2022, 20.08.2022 ஆகிய தினங்களில்‌ 
பணிபுரிந்தமைக்கு இரட்டிப்பு சம்பளம்‌ வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


குமார்‌ ஜயந்த்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா்‌. 
பொதுத்‌ துறை 
No. 1I(2)/PU/16/2024. 
[விருது-எல்லை கடந்து சென்று வைக்கத்தில்‌ போராடிய 


தந்‌ைத பெரியார்‌ அவர்களை நினைவுகூறும்‌ வகையில்‌, பிற 
மாநிலங்களில்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ நலனுக்காகப்‌ பாடுபட்டு, 

குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும்‌ ஆளுமைகள்‌ அல்லது 
நிறுவனங்களில்‌ ஒருவருக்கு "வைக்கம்‌ விருது" என்ற பெயரில்‌ 
விருது அறிவித்தல்‌ - ஆணை வெளியிடப்படுகிறது.] 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:- 


அரசாணை நிலை) எள்‌ 764, பொது (பொது- ரித்‌ துறை, 
15 weg 2023, காரத்திகை 29, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 
படிக்க: 


மாண்புமிகு முதலமைச்சர்‌ அவர்கள்‌ தமிழ்நாடு சட்டப்‌ பேரவை 
விதி 110-இன்‌ கீழ்‌ அறிவிப்பு நாள்‌ 30-03-2023. 


ஆணை: எண்‌ 764, பொது (பொது-]த்‌ துறை, 15 டிசம்பர்‌ 2023. 


தமிழ்நாடு சட்டப்‌ பேரைவையில்‌ 30.03.2023 அன்று மாண்புமிகு 
முதலமைச்சர்‌ அவர்கள்‌, எல்லை கடந்து சென்று வைக்கத்தில்‌ 
போராடிய தந்‌ைத பெரியார்‌ அவர்களை நினைவுகூறும்‌ வகையில்‌, 
பிற மாநிலங்களில்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ நலனுக்காகப்‌ பாடுபட்டு, 
குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும்‌ ஆளுமைகள்‌ அல்லது 
நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும்‌ "வைக்கம்‌ விருது” சமூகநீதி 
நாளான செப்டம்பர்‌ 17- -ஆம்‌ நாளன்று தமிழ்நாடு அரசால்‌ 
வழங்கப்படும்‌ என சட்டமன்ற விதி எண்‌. 110-இன்‌ கீழ்‌ 
அறிவித்தார்கள்‌. 

2. இதனை கருத்தில்‌ கொண்டு, எல்லை கடந்து சென்று 
வைக்கத்தில்‌ போராடிய தந்‌ைத பெரியார்‌ அவர்களை நினைவுகூறும்‌ 
வகையில்‌, பிற மாநிலங்களில்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ நலனுக்காகப்‌ 
பாடுபட்டு, குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும்‌ ஆளுமைகள்‌ 


Jan. 3, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 7 


அல்லது நிறுவனங்களில்‌ ஒருவருக்கு "வைக்கம்‌ விருது” 
பெயரில்‌ ஒரு புதிய விருதை வழங்க அரசு ஆணையிடுகிறது. 


என்ற 


3. மேற்படி புதிய விருதிற்கான விருதாளரை தேர்வு செய்ய 
பின்வரும்‌ தலைவர்‌ மற்றும்‌ உறுப்பினர்களைக்‌ கொண்ட ஒரு 
குழுவின்‌ மூலம்‌ பரிந்துரைக்கப்பட்டு, அரசின்‌ ஒப்புதல்‌ பெறப்பட 


செயலாளர்‌, பொதுத்துறை 


செயலாளர்‌, ஆதிதிராவிடர்‌ (0) 
பழங்குடியினர்‌ நலத்துறை. 


செயலாளர்‌, பிற்படுத்தப்பட்டோர்‌, 
மிகவும்‌ பிற்படுத்தப்பட்டோர்‌ (ற) 


வேண்டும்‌. 


உறுப்பினர்கள்‌ 


சிறுபான்மையினர்‌ நலத்துறை. 


செயலாளர்‌, சமூக நலன்‌ (ம) மகளிர்‌ 
உரிமைத்துறை 


செயலாளர்‌, தமிழ்‌ வளர்ச்சி () 
செய்தித்துறை 


ன ரர பேராசிரியர்‌ திரு. சுப. வீரபாண்டியன்‌ 


ட | [னு wan 
[னார்‌ [| துணைச்‌ செலான்‌ (on 


4. தேர்வுக்‌ குழுவின்‌ பரிந்துரையின்‌ பேரில்‌ தேர்வு செய்யப்படும்‌ 
விருதாளருக்கு, சமூகநீதி நாளான செப்டம்பர்‌ 17-ஆம்‌ நாளன்று 
ரூ4்‌,00,000/- (ரூபாய்‌ ஒரு இலட்சம்‌ மட்டும்‌)- பரிசுத்தொகை, 
பாராட்டுச்‌ சான்றிதழ்‌ மற்றும்‌ தங்க முலாம்‌ பூசிய வெள்ளிப்பதக்கம்‌ 
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ அவர்களால்‌ வழங்கப்படும்‌. 


(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 
௧. நந்தகுமார்‌, 


அரசுச்‌ செயலாளர்‌. 


TOURISM, CULTURE AND RELIGIOUS ENDOWMENTS 
DEPARTMENT 


Archaeology Announcement - 2022-2023 - Early Pandiya 
Period Andichi Rock Cave Temple at Pathinalamperi 
Village, Tirunelveli District and Taluk under the 
Tamil Nadu Ancient and Historical Monuments and 
Archaeological Sites and Remains Act. 


[G.O. Ms. No. 243, Toursim, Culture and Religious 
Endowments (MA-2), 23rd June 2023, ஆனி 8, 
சோபகிரது, திருவள்ளுவர்‌ அண்டு-2024] 


No. II(2)/TCRE/17/2024.—In exercise of the powers 
conferred by sub-section (3) of Section 3 of the 
Tamil Nadu Ancient and Historical Mounments and 
Archaeological Sites and Remains Act, 1966 (Tamil Nadu 
Act 25 of 1966), the Governor of Tamil Nadu hereby 
declares the Archaeological Monuments specified in the 
Schedule below to be a proected Monuments, the intention 
of the same having been previously published with Tourism, 
Culture and Religious Endowments Department Notification 
No.1I(2)/Toursim, Culture and Religious Endowments 
Department/476/2023, published at pate 395 to 396 of 
Part II—Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 10th May 2023 as required under the sub-section (1) 
section 3 of the said Act. 


THE SCHEDULE. 


1. | State Tamil Nadu 

2. | District Tirunelveli 

3. | Taluk Tirunelveli 

4. | Village Name Padchinalamperi 

5. | Village Number 18 

6. | Name of the Early Pandiya period 
Monument Andhichi Rock Cave temple 
Location Kallangkuthu 


8. | Revenue Survey | 118B & 119A/1 
Number in which 


monument exist 
9. Total Extent 


0.12.5 Are + 0.23.25 Are = 
0.35.75 Are 


10. | Area required for 
Protection 

(a) Revenue 
Survey Number 


118 B & 119A/1 


0.12.5 Are + 0.23.25 Are = 


(b) Extent 
0.35.75 Are 
(c) Ownership Government 
11. | Area required for 
approach road 
(a) Reveue 
Survey Number =| 125 


(b) Extent Existing in Union road 


(c) Ownership Government 


12. Respective Boundaries 


Side டவ வயு Ownership 
Number 

North 125 Union Road 

South 119A/2 Mekal Purambokku 

East 125 & 126 Union Road 

West 14 Alangaraperi Village 


முடிவு அறிவிக்கை 
அரசாணை ௫ிலை) எம்‌ 243, சுற்றுலா, பண்பாடு மற்றும்‌ 
அறநிலையங்கள்‌ (அதொ-.த்‌ துறை, 23 ஜுன்‌ 2023, 
ஆனி 8, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அஆண்டு-.2024./ 


1966 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு பழங்கால வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌, 
தொல்லியல்‌ சிறப்பிடங்கள்‌ மற்றும்‌ எஞ்சிய சின்னங்கள்‌ 
சட்டத்தின்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 25/1966) 3-ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த 
(3)-ஆம்‌ உட்பிரிவின்‌ கீழ்‌ கண்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 


தமிழத ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்படி சட்டத்தின்‌ 3-ஆம்‌ 
பிரிவைச்‌ சேர்ந்த (1-ஆம்‌ உட்பிரிவின்‌ கீழ்‌, சுற்றுலா, பண்பாடு 
மற்றும்‌ அறநிலையங்கள்‌ துறையின்‌, 10.5.2023 நாளிட்ட 


தமிழ்நாடு அரசிதழில்‌, பாகம்‌- || பிரிவு-2 பக்கங்கள்‌ 395-396-ல்‌ 
எண்‌.।(2 சுற்றுலா, பண்பாடு மற்றும்‌ அறநிலையங்கள்‌/476/2003- 
ஆக அதே நோக்கத்திற்காக முன்‌ அறிவிக்கை வெளியிட்பபட்டு, 
அட்டவணையில்‌ குறிப்பிட்டுள்ள இடத்தை பாதுகாக்கப்பட்ட 
தொல்லியல்‌ சின்னமாக இனால்‌ அறிவிக்கிறார்‌. 


8 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 


விவர அட்டவணை 


அணுகு சாலைக்கு 


1. | மாநிலம்‌ தமிழ்நாடு தேவைப்படுகின்ற 
உ. : பரப்பு 
2 gala திருநெல்வேலி (9) வருவாய்‌ நில 125 
3. (வடடம திருநெல்வேலி அளவை எண்‌ 
4. | கிராமம்‌ பெயர்‌ பதினாலாம்பேரி (ஆ) பரப்பு ஊராட்சி ஒன்றிய சாலையில்‌ 
5. | கிராமம்‌ எண்‌ 18 இருக்கும்‌ பகுதி 
6. | நினைவுச்‌ சின்னத்தின்‌ | முற்கால பாண்டியர்‌ (இ) உரிமத்துவம்‌ அரசு 
பெயர்‌ கால ஆண்டிச்சிப்‌ பாறை 
குகைக்கோயில்‌ 12. சம்பந்தப்பட்ட எல்லைகள்‌ 


ட்ப ர வருவாய்‌ நிலை : . 
இந்த நினைவுச்சின்னம்‌ 1188 & 119/1 திசை ன ட பம்‌ உரிமத்துவம்‌ 
அமைந்துள்ள வருவாய்‌ 
நில அளவை எண்‌ வடக்கு 125 ஊராட்சி ஒன்றிய சாலை 
மொத்த பரப்பு 0.12.5 ஏர்ஸ்‌ + 0.23.25 ஏர்ஸ்‌ ர ணை : த 
இம்‌. = 0.35 75 ஏர்ஸ்‌ தெற்கு 119,4/2 மேய்க்கால்‌ புறம்போக்கு 


பாதுகாக்க கிழக்கு 1258126 ஊராட்சி ஒன்றிய சாலை 
தேவைப்படுகின்ற மேற்கு 14 அலங்காரபேரி கிராமம்‌ 
(அ) வருவாய்‌ நில 118B & 119A/1 

0.12.5 ஏர்ஸ்‌ + 0.23.25 ஏர்ஸ்‌ க. மணிவாசன்‌, 

= 0.35.75 ஏர்ஸ்‌ அரசு முதன்மைச்‌ செயலாளா்‌. 


அரசு 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


